﻿216. உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் (தற்காப்புப்) போர் உங்கள்மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம்; (ஆனால்,) அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்பலாம்; அது உங்களுக்குத் தீங்காக இருக்கும். அல்லாஹ் வே அறிவான். நீங்கள் அறியமாட்டீர்கள்.
------------------------------------------------------
எதிரிகளிடமிருந்து இஸ்லாமிய மண்ணைக் காப்பதற்காக, அவர்களுடன் தற்காப்புப் போர் புரிவது முஸ்லிம்களின் கடமையாகும் என அல்லாஹ்  இங்கு அறிவிக்கின்றான்.
ஸுஹ் ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அறப்போரானது, போர் புரியும் ஆற்றல் உள்ளவர்மீதும், (அந்த ஆற்றல் இல்லாததால் போருக்குச் செல்லாமல்) அமர்ந்திருப்பவர்மீதும் கடமையாகும். அவ்வாறு அமர்ந்திருப்பவரிடம் அவசர உதவி கோரப்பட்டால் உதவி புரிவதும், (போருக்குப்) புறப்படுமாறு கோரப்பட்டால் உடனே புறப்படுவதும் அவருக்குக் கடமையாகும். அவரது பங்களிப்பு தேவையில்லை என்ற கட்டத்தில் அவர் போருக்குச் செல்லாமல் இருக்கலாம்.

தற்காப்புப் போர் 
--------------------
இதனால்தான் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸில், "ஒருவர் (கட்டாயம் ஏற்பட்டும்) அறப்போர் புரியாமலும், அது பற்றிய எண்ணம் தமது உள்ளத்தில் எழாமலும் இறந்துபோனால் அவர் அறியாமைக் கால மரணத்தையே தழுவியவர் ஆவார்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் நபி (ஸல்) அவர்கள், "(மக்கா) வெற்றிக்குப் பிறகு (இனிமேல்) "ஹிஜ்ரத்" (நாடு துறத்தல்) என்பதே கிடையாது. ஆனால், அறப்போர் புரிவதும், (அதற்காகவும் பிற நற்செயல்களுக்காகவும்) நாட்டம் கொள்வதுமே உண்டு. எனவே, நீங்கள் அறப்போருக்கு அழைக்கப்பட்டால் உடனே புறப்படுங்கள்" என்று கூறினார்கள்.
அடுத்து "உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். "அறப்போர் புரிவது உங்களுக்குச் சிரமமானதாகவும் கடினமானதாகவும் இருந்தாலும்" என்று இதற்குப் பொருள். உண்மையில் அது கடினமானதுதான். ஏனெனில், போரில் காயம் ஏற்படலாம்; அல்லது உயிரிழக்க நேரலாம். பயணச் சிரமமும் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயமும் அதில் உண்டு.
அடுத்து "நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். ஏனெனில், போரையடுத்து (இறை)உதவி, எதிரிகளை வெற்றிகொள்ளல் ஆகிய பலன்கள் ஏற்படும். எதிரிகளின் நாடுகள், செல்வங்கள், மக்கள் ஆகியோர்மீதான அதிகாரமும் கிடைக்கும்.
அடுத்து "ஒன்றை நீங்கள் விரும்பலாம். அது உங்களுக்குத் தீங்காக இருக்கும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். ஒருவர் ஒன்றை விரும்புவார். ஆனால், அதில் அவருக்கு நன்மையோ புண்ணியமோ ஏதும் இருக்காது. அறப்போருக்குச் செல்லாமல் அமர்ந்துவிடுவதும் இந்த வகையைச் சேர்ந்ததுதான். அவ்வாறு அமர்ந்துவிடும்போது, எதிரிகள் நமது நாட்டைக் கைப்பற்றி, நம்மீதே ஆதிக்கம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுவிடும்.
அடுத்து "அல்லாஹ் வே அறிவான். நீங்கள் அறியமாட்டீர்கள்" என்று இந்த வசனம் கூறுகிறது. அதாவது உங்கள் செயல்களின் பின்விளைவுகளை உங்களைவிட அல்லாஹ் வே மிகவும் அறிந்தவன்; உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எது நலன் பயக்கும் என்பதை அவனே நன்கறிவான். ஆகவே, அவனது அழைப்புக்குப் பதிலளியுங்கள்; அவனது கட்டளைக்குப் பணியுங்கள். இதனால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள்.
